GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[ Regd . No . TNICCN/ 467 /2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Re . 0 . 80 Paise . 


KAMIL 


ERNME 


IIIIIIII 


TAMIL NADU 
GOVERNMENTGAZETTE 


ADU 


TRUTH 


ALONE TW 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No . 53 ] 


CHENNAI , THURSDAY , FEBRUARY 25 , 2016 
Maasi 13 , Manmadha , Thiruvalluvar Aandu - 2047 


Part III - Section 1 ( a ) 
General Statutory Rules , Notifications , Orders , Regulations , etc.., 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பள்ளிக் கல்வித் துறை 
தமிழ்நாடு தொடக்கக் கல்வி சார்நிலைப் பணிகள் சிறப்பு விதிகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கான 

3 சதவீத பணியிடங்களை நிரப்புதல் குறித்த அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை) எண் 50 , பள்ளிக் கல்வித் [ தொ . க .110 )துறை , 25 பிப்ரவரி 2016 , 

மாசி 13, மன்மத , திருவள்ளுவர் ஆண்டு- 2047 ] 
No . SRO A- 3(f)/2016 . 

மாற்றுத்திறனாளிகள் (சமவாய்ப்புகள் , உரிமை பாதுகாப்பு மற்றும் முழுபங்கேற்பு ) சட்டம் 1995 
பிரிவு 33 - ல் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி , தமிழக ஆளுநர் , தமிழ்நாடு தொடக்கக் கல்வி 
சார்நிலைப் பணிகள் சிறப்பு விதிகளில் உள்ள உதவி தொடக்கக் கல்வி அலுவலர் பணியிடங்களில் 
நேரடி நியமனம் மேற்கொள்ளும்போது மாற்றுத் திறனாளிகளுக்கான 3 சதவிகித பணியிடங்களில் ஒரு கால் 
அல்லது ஒரு கை ஊனமுற்றவர்களை மட்டும் நிரப்பவும் பிற மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களித்தும் 
ஆணையிடுகிறார் . 


த . சபிதா , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


Ex- III -1( a)-(53 ) 


